© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 4.00 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


4 க <n 
ALONE TA 


No. 37] CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 11, 2024 
Aavani 26, Kurothi, Thiruvalluvar Aandu—2055 


Part VI—Section 2 


Notifications of interest to a section of the public 
issued by Heads of Departments, etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC. 


CONTENTS 


Pages. 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌, சென்னை 
2023ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை டை ane தக்க பண்டு 
கொள்முதல்‌ கடப்பாடு) ஒழுங்குமுறை விதிகள்‌ Fe 188-195 


DTP—VI-2 (37) [187] 


188 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part VI—Sec. 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC. 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌, சென்னை 
2023ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு) 
ஒழுங்குமுறை விதிகள்‌ 
அறிவிக்கை எண்‌.த.மி.ஓ.ஆ./புகொக/01/2023, 27-09-2023 நாளிட்டது) 
ஆங்கிலத்தில்‌ வெளியிடப்பட்டதின்‌ தமிழாக்கம்‌) 
(Lr.No. TNERC/Legal/1359/D.No.1281/2024) 


No. VI(2)/29/2024. 

மின்சாரச்‌ சட்டம்‌, 2003 இன்‌ மத்தியச்‌ சட்டம்‌ 36/2003) 181-ஆம்‌ பிரிவுடன்‌ சேர்த்து படிக்கப்படும்‌ 61, 66 மற்றும்‌ 86(1)(e) 
ஆம்‌ பிரிவுகளின்‌ மூலம்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும்‌ மற்றும்‌ இதன்பொருட்டு அதனை இயல்விக்கும்‌ அனைத்துப்‌ பிற 
அதிகாரங்களையும்‌ செலுத்தி மற்றும்‌ முந்திய வெளியீட்டிற்குப்‌ பின்பு, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌, இதன்‌ மூலம்‌, 
பின்வரும்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு ஒழுங்குமுறை விதிகளை உருவாக்குகிறது : 
1. குறுந்தலைப்பும்‌ மற்றும்‌ தொடக்கமும்‌.-- 

(1) இந்த ஒழுங்குமுறை விதிகள்‌, 2023ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி 
கொள்முதல்‌ கடப்பாடு) ஒழுங்குமுறை விதிகள்‌ என்று வழங்கப்‌ பெறும்‌. 

2) இந்த ஒழுங்குமுறை விதிகள்‌, அவை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும்‌. 
2. பொருள்வரையறைகள்‌.-- 


() இந்த ஒழுங்குமுறை விதிகளில்‌, தறுவாய்‌ வேறு பொருள்‌ குறித்தாலன்றி,- 

(8) “சட்டம்‌” என்பது, 2003ஆம்‌ ஆண்டு மின்சாரச்‌ சட்டம்‌ (சட்ட எண்‌.36/2003) என்று பொருள்படும்‌ 

(0) “மத்திய முகமை” என்பது, தேசிய மின்சுமைப்‌ பகுப்பு மையத்தை இயக்கும்‌ முகமை அல்லது மத்திய ஆணையத்தால்‌ 
அவ்வப்போது நியமிக்கப்படும்‌ அத்தகைய பிற முகமை என்று பொருள்படும்‌ ; 

(0 “மத்திய ஆணையம்‌” என்பது, மின்சாரச்‌ சட்டத்தின்‌ 2(9)ஆம்‌ பிரிவில்‌ பொருள்வரையறை செய்யப்பட்டவாறான 
மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ என்று பொருள்படும்‌ ; 

(0) “சான்றிதழ்‌” என்பது, மத்திய முகமையினால்‌ வகுத்துரைக்கப்பட்ட நடைமுறைகளுக்கிணங்கி அதனால்‌ வழங்கப்படுதலும்‌ 
மற்றும்‌ அவ்வப்போது திருத்தி அமைக்கப்படும்‌ 2022ஆம்‌ ஆண்டு மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணைய புதுக்கப்பிக்கத்தக்க 
எரிசக்தி உற்பத்திக்கான புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திச்‌ சான்றிதழ்கள்‌ விதிமுறைகள்‌ மற்றும்‌ வரையறைகள்‌) ஒழுங்குமுறைவிதிகளின்‌ 
வகைமுறைகளின்‌ கீழ்‌ குறித்துரைக்கப்படுதலும்‌ என்று பொருள்படும்‌; 

(©) “ஆணையம்‌” என்பது, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ என்று பொருள்படும்‌ ; 

() மாதம்‌ என்பது ஆங்கில (காலண்டர்‌ ) மாதம்‌ 

(9) “கடப்பாடுடைய நிறுவனம்‌” என்பது இந்த ஒழுங்குமுறை விதிகளின்படி புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கட்டுப்பாட்டிற்கு 
சட்டப்படி இணங்கி 3 மற்றும்‌ 4 ஆம்‌ ஒழுங்குமுறைவிதியில்‌ விவரிக்கப்பட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு உட்படுகின்ற, 
தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மின்பகிர்மான உரிமம்தாரர்கள்‌, நுகர்வோருக்கு சொந்தமான மின்கட்டமைப்புடன்‌ இணைக்கப்பட்ட சுய 
உபயோக மின்னுற்பத்தி நிலையங்களின்‌ (CGPs ) நுகர்வோர்கள்‌ மற்றும்‌ திறந்த நுழைவுரிமை நுகர்வோர்கள்‌ என்று பொருள்படும்‌ 


(h) “திறந்த நுழைவுரிமை நுகர்வோர்‌” என்பது மின்சாரச்‌ சட்டப்‌ பிரிவு 42 ன்‌ (2 ம்‌ உட்பிரிவின்படி திறந்த நுழைவுரிமை 
பெரும்‌ நுகர்வோர்‌ என பொருள்படும்‌ 

() “ஒருங்கிணைந்த மின்கொள்முதல்‌ விலை” என்பது நீண்டகால மின்‌ வழங்குபவர்கள்‌ அனைவரிடமிருந்தும்‌ முந்திய 
ஆண்டில்‌ சுய மின்‌ உற்பத்தி செலவு உள்ளடங்கலாக, ஆனால்‌, நீர்ம எரிபொருள்‌, வணிகர்களிடமிருந்து கொள்முதல்‌, குறுகிய கால 
கொள்முதல்கள்‌ மற்றும்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்கள்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையிலான கொள்முதல்‌ நீங்கலாக மின்‌ 
பகிர்மான உரிமம்தாரர்‌ மின்‌ கொள்முதல்‌ செய்துள்ள கூட்டு சராசரி விலை என்று பொருள்படும்‌; 

() “மின்‌ பரிமாற்ற களம்‌” என்பது, மத்திய ஆணையத்தின்‌ ஒப்புதலளிப்புடன்‌ செயற்படும்‌ மின்‌ பரிமாற்ற களம்‌ என்று 
பொருள்படும்‌; 

(9 “புதுப்பிக்கத்‌ தக்க ஆதாரங்கள்‌” என்பது, ஆணையத்தினால்‌ பிறப்பிக்கப்பட்ட, 2008ஆம்‌ ஆண்டு புதிய மற்றும்‌ 
புதுப்பிக்கத்‌ தக்க ஆதாரங்களிலிருந்து செய்யப்படும்‌ மின்‌ கொள்முதல்‌ ஒழுங்குமுறை விதிகளின்‌ 2(1(9) ஒழுங்குமுறை விதியில்‌ 
பொருள்வரையறை செய்யப்பட்டவாறான ஆதாரங்கள்‌ மற்றும்‌ நீர்‌ மின்திட்டங்கள்‌ (உந்தப்பட்ட சேமிப்பு திட்டங்கள்‌ மற்றும்‌ சிறிய நீர்‌ 
மின்திட்டங்கள்‌ உட்பட) என்று பொருள்படும்‌ ; 


() “மாநில முகமை” என்பது, மின்சாரச்‌ சட்டத்தின்‌ 2(66)ஆம்‌ பிரிவின்படி பொருள்வரையறை செய்யப்பட்டவாறான 
தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மாநில மின்சுமைப்‌ பகிர்வு மையம்‌ அல்லது இந்த ஒழுங்குமுறை விதிகளின்‌ 6(7) ஒழுங்குமுறை 
விதிப்படி ஆணையத்தால்‌ சுட்டியமர்த்ப்பட்ட முகமை என்று பொருள்படும்‌ ; 


(mM) “ஆண்டு” என்பது, நிதியாண்டு என்று பொருள்படும்‌, அதாவது நடப்பாண்டின்‌ ஏப்ரல்‌ 1 இல்‌ இருந்து அடுத்த 
ஆண்டின்‌ மார்ச்‌ 31 வரையிலான கால அளவைக்‌ கொண்டதாகும்‌. 


Sep. 11, 2024] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 189 


(2) இந்த ஒழுங்குமுறை விதிகளில்‌ பொருள்வரையறை செய்யப்படாமல்‌ பயன்படுத்தப்படும்‌ சொற்களும்‌ மற்றும்‌ சொற்றொடர்களும்‌ 
ஆனால்‌, மத்திய ஆணையத்தினால்‌ பிறப்பிக்கப்பட்ட சட்டம்‌ அல்லது ஒழுங்குமுறை விதிகளிலோ அல்லது ஆணையத்தினால்‌ 
பிறப்பிக்கப்பட்ட பிற ஒழுங்குமுறை விதிகளிலோ பொருள்வரையறை செய்யப்பட்டிருந்தால்‌, அத்தகைய சட்டம்‌ அல்லது ஒழுங்குமுறை 
விதிகளில்‌ முறையே அவற்றிற்குக்‌ குறித்தளிக்கப்பட்ட அதே பொருள்களை உடையனவாகும்‌. 


3. புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டின்‌ (RPO) பொருந்துதல்‌.-- 


பின்வரும்‌ நிறுவனங்கள்‌ இந்த ஒழுங்குமுறை விதிகளின்‌ கீழ்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டினை (RPO) நிறைவேற்ற 
கடமைப்பட்டுள்ளன, அதாவது:- 


(9) மின்‌ பகிர்மான உரிமம்தாரர்‌; 


(0) திறந்த நுழைவுரிமை மூலமாகவோ அல்லது வேறுவிதமாகவோ, மரபுமுறையிலான ஆதாரங்களிலிருந்து (அதாவது 
புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்கள்‌ தவிர) மின்சாரத்தை கொள்முதல்‌ செய்து நுகரும்‌ எந்த நபரும்‌; 


(9 மரபுமுறை தொழில்நுட்பத்தின்‌ அடிப்படையில்‌ (அதாவது புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி தொழில்நுட்பம்‌ அல்லாத) 
1 மெ.வோ.ஆ. க்கும்‌ அதிகமான நிறுவு திறன்‌ கொண்ட சுய உபயோக மின்னுற்பத்தி நிலையத்தினை நிறுவி அத்தகைய 
மின்நிலையத்திலிருந்து முற்றிலுமாக மின்சாரத்தை தனது இயல்பான மின்‌உற்பத்தி ஆதாரத்தில்‌ ஏற்படும்‌ மின்வெட்டு / 
மின்தடையினால்‌ காத்திருப்பு (அல்லது அவசரகால காப்பு) தேவைகளுக்காக நுகரும்‌ எந்த நபரும்‌; 


(0) மரபுமுறை தொழில்நுட்பத்தின்‌ அடிப்படையில்‌ (அதாவது புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி தொழில்நுட்பம்‌ அல்லாது 
1 மெ.வோ.ஆ. க்கும்‌ அதிகமான நிறுவு திறன்‌ கொண்ட சுய உபயோக மின்னுற்பத்தி நிலையத்தினை நிறுவி அத்தகைய 
மின்நிலையத்திலிருந்து முற்றிலுமாக தனது காத்திருப்பு (அல்லது அவசரகால காப்பு தேவையைத்‌ தவிர இயல்பான தேவைகளையும்‌ 
பூர்த்தி செய்வதற்காக மின்சாரத்தை நுகரும்‌ எந்த நபரும்‌; இருந்தபோதிலும்‌, அந்த சுப உபயோக மின்‌உற்பத்தி நிலையத்தின்‌ 
புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு மின்‌உரிமம்தாரருக்கு இணையாக இருத்தல்‌ வேண்டும்‌. 
இருந்தபோதிலும்‌, கூறு (9), (0 மற்றும்‌ (0) இல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளபடி, மின்‌ பகிர்மான உரிமம்தாரரின்‌ தனிப்பட்ட மின்‌ 
நுகர்வோர்‌, அவருடைய தனிப்பட்ட மின்‌ திறன்‌ நுகர்வின்‌ அளவிற்கு கடப்பாடு நிறுவனமாக கருதப்பட மாட்டார்‌. 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, மின்‌ பகிர்மான உரிமம்தாரர்‌ அல்லாத பிற கடப்பாடு நிறுவனங்களுக்கான கடப்பாடு பொருந்துதல்‌, 
மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ நிலுவையில்‌ உள்ள மனுக்களின்‌ தீர்ப்பிற்கு உட்பட்டது; 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, நீதிமன்ற வழக்குகள்‌ உள்ளிட்ட ஏதேனும்‌ காரணங்களுக்காக அல்லது வேறு ஏதேனும்‌ சட்டப்பூர்வமாக 
செல்லுபடியாகும்‌ காரணங்களுக்காக முந்தைய ஆண்டுகளில்‌ கடப்பாடு நிறுவனங்களுக்கான புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ 
கடப்பாடு ( RPO ) நிறைவேற்றப்படாமல்‌ இருந்தால்‌, அத்தகைய கடப்பாடு நிறுவனங்களுக்கு தீர்ப்பு இறுதியாக வழங்கப்படும்‌ 
வரை அல்லது தடையாக இருக்கும்‌ வரை புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு ( RPO ) ஐ நிறைவேற்றுவதில்‌ இருந்து 
விலக்கு அளிக்கப்படுகிறது மற்றும்‌ அதைத்‌ தொடர்ந்து வரும்‌ காலத்தில்‌ அந்தந்த ஆண்டுகளுக்கான கடப்பாடு நிறுவனங்களால்‌ 
நிறைவேற்றப்படவேண்டும்‌. 


4. புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி கொள்முதல்‌ கடப்பாடு.-- 


(1 கடப்பாடுடைய நிறுவனம்‌ ஒவ்வொன்றும்‌, இந்த ஒழுங்குமுறைவிதியின்‌ பின்னிணைப்பு - | ன்‌ வரையறையின்படி ஓர்‌ 
ஆண்டின்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டின்படி புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து தன்னுடைய மின்‌ 
நுகர்வில்‌ குறைந்தபட்ச விழுக்காட்டை கொள்முதல்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, மின்பகிர்மான உரிமம்தாரர்‌ உட்பட மின்‌ பகிர்மான உரிமம்தாரரின்‌ பகுதியில்‌ உள்ள அனைத்து 
கடப்பாடு நிறுவனங்களும்‌ ஒரே விதமான புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடினை (RPO) க்‌ கொண்டிருக்க வேண்டும்‌; 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, கடப்பாடு நிறுவனம்‌ அதன்‌ சொந்த மின்‌ உற்பத்தி ஆதாரங்களிலிருந்து புதுப்பிக்கத்‌ தக்க மின்‌ 
ஆற்றலின்‌ நுகர்வு புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டின்‌ (RPO) நிறைவேற்றத்திற்கு கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளப்படும்‌; 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, மின்‌ பரிமாற்ற களத்திடமிருந்து கடப்பாடு நிறுவனத்தால்‌ கொள்முதல்‌ செய்யப்படும்‌ புதுப்பிக்கத்‌ 
தக்க மின்‌ சக்தி கொள்முதல்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு நிறைவேற்றலுக்கு கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளப்படும்‌; 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, நிகர அளவீடு / நிகர மின்னோட்டம்‌ ஏற்பாட்டின்‌ கீழ்‌ மின்கட்டமைப்புடன்‌ இணைந்த சூரிய 
மின்சக்தி ஒளி வோல்ட்‌ மின்‌உற்பத்தி அமைப்பிலிருந்து (6155) மின்‌உற்பத்தி மற்றும்‌ மின்நுகர்வு செய்பவரால்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ 
மின்சாரத்தின்‌ அளவானது, அத்தகைய மின்நுகர்வோர்‌ கடப்பாடு நிறுவனமாக இல்லையெனில்‌, மின்பகிர்மான உரிமம்தாரரின்‌ 
புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு (RPO) நிறைவேற்றலுக்கு தகுதியுடையவராவார்‌; 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களின்‌ வங்கி கணக்கு ஏற்பாடு எனில்‌, மின்பகிர்மான 
உரிமம்தாரருக்கு வங்கிக்‌ கணக்காக செய்யப்பட்ட மின்னாற்றல்‌ விற்பனையாகக்‌ கருதப்பட்டு மின்பகிர்மான உரிமம்தாரரின்‌ 
புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடாகக்‌ கணக்கிடப்படும்‌; 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, சுய உபயோக மின்‌உற்பத்தி நிலைய / திறந்த நுழைவுரிமை நுகர்வோர்‌(கள்‌)களால்‌, தங்களது 
புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு (RPO) இணக்கத்திற்கும்‌ அதிகமாக நுகரப்படும்‌ புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தியை 
மின்பகிர்மான உரிமம்தாரரின்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு இணக்கத்திற்காகக்‌ கணக்கிடப்படும்‌; 

மேலும்‌, இருந்தபோதிலும்‌, மின்கட்டமைப்புடன்‌ இணைந்த சூரிய மின்சக்தி மின்‌உற்பத்தி அமைப்பு (6155) திட்டங்களில்‌ 
இருந்து மொத்த அளவீட்டுத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ செய்யப்படும்‌ கொள்முதல்‌, பரஸ்பரமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட விலையில்‌ 
செய்யப்பட்ட கொள்முதல்‌/ஆணையம்‌ நிர்ணயித்த விலை மற்றும்‌ மின்‌ உற்பத்தியாளர்கள்‌/ மின்நுகர்வும்‌ மின்னுற்பத்தியும்‌ செய்பவர்‌, 


190 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part VI—Sec. 2 


புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திச்‌ சான்றிதழ்‌ (REC ) களை கோராத அனைத்து புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திகளும்‌, மின்‌ பகிர்மான 
உரிமம்தாரரின்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு (RPO) இணக்கத்திற்காக கணக்கிடப்படும்‌. 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, அவ்வப்போது திருத்தி அமைக்கப்படும்‌ 2022ஆம்‌ ஆண்டு மத்திய மின்சார ஒழுங்குமுறை 
ஆணைய புதுக்கப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி உற்பத்திக்கான புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திச்‌ சான்றிதழ்களுக்கான விதிமுறைகள்‌ மற்றும்‌ 
வரையறைகள்‌) ஒழுங்குமுறை விதிகளின்படி வழங்கப்படும்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திச்‌ சான்றிதழ்‌ (REC) களின்‌ கொள்முதல்‌, 
புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டை, கடப்பாடுடைய நிறுவனத்தால்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ கணக்கிடப்படும்‌; 


மேலும்‌, இருந்தபோதிலும்‌, அந்த நிதியாண்டில்‌ பெறப்பட்ட புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திச்‌ சான்றிதழ்‌ (REC) களை சுயமாக 
தக்க வைத்துக்‌ கொள்வதன்‌ மூலம்‌ ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டிற்கான புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டை (RPO) 
நிறைவேற்றுவதற்கு கடப்பாட்டு நிறுவனம்‌ எண்ணினால்‌, அது அத்தகைய சுயமாக -தக்க வைத்துக்‌ கொள்வதற்காக மாநில 
முகமைக்கு விண்ணப்பிக்க வேண்டும்‌; 

மேலும்‌, இருந்தபோதிலும்‌, புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி சான்றிதழ்களைக்‌ கோராத மின்உற்பத்தியர்களிடமிருந்து மட்டும்‌ 
கடப்பாட்டு நிறுவனங்கள்‌ கொள்முதல்‌ செய்யும்‌ அத்தகைய மின்சக்தி புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டை ஈடுசெய்வதாகும்‌. 


இருந்தபோதிலும்‌ கூட, புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கொள்முதல்‌ செய்வதற்காக ஏற்கனவே மின்‌உரிமம்தாரரால்‌ 
எட்டப்பட்டிருக்கும்‌ மின்சக்தி கொள்முதல்‌ உடன்படிக்கைகளில்‌ மொத்தக்‌ கொள்முதல்கள்‌ மேலே குறித்துரைக்கப்பட்டவாறான 
விழுக்காட்டை மிஞ்சினாலும்‌, அவர்களின்‌ தற்சமய உடன்படிக்கை செல்லத்தக்க வரையில்‌ தொடரப்படுதல்‌ வேண்டும்‌. 


இருந்தபோதிலும்‌ கூட, நீர்‌ மின்சக்தி / சூரிய சக்கி / காற்றாலை வழியாக தேக்க மின்சக்தியிலிருந்து குறைந்த பட்ச 
அளவில்‌ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்கி சான்றிதழ்‌ வடிவிலோ அல்லது மின்சக்தி வடிவிலோ சந்தையில்‌ 
கிடைக்கக்கூடியதாக இல்லை என்ற உண்மையை கடப்பாட்டு நிறுவனம்‌ உறுதிப்படுத்தினால்‌, மற்றும்‌ ஆணையம்‌ இந்த உண்மைப்‌ 
பற்றி திருப்தி கொள்ளுமாயின்‌, அத்தகைய நேர்வுகளில்‌ இணைப்பு - 1 இல்‌ குறிப்பிட்டவாறு, புதுப்பிக்கத்‌ தக்க மின்கொள்முதல்‌ 
கடப்பாட்டை நிறைவேற்றுவதற்காக, பிற எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கொள்முதல்‌ செய்தல்‌ வேண்டும்‌ ; 


இருந்தபோதிலும்‌ கூட, புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தியைக்‌ கொள்முதல்‌ செய்வதற்கான அத்தகைய கடப்பாடு, சம்பந்தப்பட்ட 
கடப்பாடுடைய நிறுவனத்தினால்‌ ஏற்கெனவே செய்யப்பட்டிருந்த புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து செய்யப்படும்‌ 
கொள்முதல்கள்‌, எவையேனுமிருப்பின்‌, அவற்றையும்‌ உள்ளடக்கும்‌ ; 


2) ஆணையத்தினால்‌ ஏதாவது ஒரு ஆண்டில்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு குறித்துரைக்கப்படவில்லை எனில்‌, 


இது குறித்து ஆணையத்தினால்‌ மாற்றியமைத்தல்‌ எதுவும்‌ செயற்படுத்தப்படும்‌ வரையிலான கால அளவிற்கு அப்பால்‌, முந்திய 
நிதியாண்டிற்காக குறித்துரைக்கப்பட்ட புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு, தொடருதல்‌ வேண்டும்‌. 


(3) மேற்கூறியவைகள்‌ இருந்தபோதிலும்‌, ஆணையம்‌ அதன்‌ சொந்த இயக்கத்தின்‌ அல்லது மாநில முகமையின்‌ பரிந்துரையின்‌ 
பேரில்‌ அல்லது மின்‌ அமைச்சகத்தால்‌ வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களின்‌ பேரில்‌ அல்லது மின்‌ பகிர்மான உரிமம்தாரரிடமிருந்து 
விண்ணப்பத்தைப்‌ பெற்றதன்‌ பேரில்‌, இந்த ஒழுங்குமுறைவிதிகளின்‌ இணைப்பு-| இல்‌ நிர்ணயிக்கப்பட்ட புதுப்பிக்கத்‌ தக்க 
கொள்முதல்‌ கடப்பாடு (RPO) சதவீதத்தை மறுபரிசீலனை செய்யலாம்‌. 


5. மத்திய ஆணையத்தின்‌ ஒழுங்குமுறை விதிகளின்படியான சான்றிதழ்கள்‌.-- 


(1) இந்த ஒழுங்குமுறை விதிகளுக்கு உட்பட்டு, 2022 ஆம்‌ ஆண்டு மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால்‌ அவ்வப்போது 
திருத்தியமைக்கப்படும்‌ (புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி உற்பத்திக்கான புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திச்‌ சான்றிதழ்‌ விதிமுறைகள்‌ மற்றும்‌ 
வரையறைகள்‌), ஒழுங்குமுறைவிதிகளின்படி வழங்கப்பட்ட சான்றிதழ்கள்‌, புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து மின்சாரம்‌ 
கொள்முதல்‌ செய்வதற்கு கடப்பாடுடைய நிறுவனங்களுக்காக, இந்த ஒழுங்குமுறை விதிகளில்‌ விவரிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ 
கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக செல்லத்தக்க முறையாவணமாகும்‌. 


(2) கடப்பாடுடைய நிறுவனம்‌, அவ்வப்போது, ஆணையம்‌ பிறப்பிக்கலாகும்‌ உத்தரவுக்கு உட்பட்டு, இந்த ஒழுங்குமுறை 
விதிகளின்படி புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டை நிறைவேற்றுவதற்கான சான்றிதழ்களை கொள்முதல்‌ செய்வது குறித்து 
மத்திய ஆணையத்தினால்‌ அவ்வப்போது திருத்தியமைக்கப்பட்டு அறிவிக்கை செய்யப்பட்ட 2022ஆம்‌ ஆண்டு மத்திய மின்சார 
ஒழுங்குமுறை ஆணைய புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி உற்பத்திக்கான புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திச்‌ சான்றிதழ்‌ விதிமுறைகள்‌ மற்றும்‌ 
வரையறைகள்‌), ஒழுங்குமுறை விதிகளுக்கு இசைவாகச்‌ செயற்படுதல்‌ வேண்டும்‌. 

(3) மின்‌ பரிமாற்ற களத்திடமிருந்து கடப்பாட்டு நிறுவனங்களால்‌ வாங்கப்பட்ட புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி சான்றிதழ்‌ 
(REC) கள்‌ அல்லது புதுப்பிக்கப்பட்ட மின்சக்தி சான்றிதழ்‌ (REC) களை சுயமாக வைத்திருக்கும்‌ பட்சத்தில்‌ மாநில முகமையால்‌ 
வழங்கப்பட்ட கொள்முதல்‌ சான்றிதழ்கள்‌, மாநில முகமையில்‌ கடப்பாட்டு நிறுவனங்களால்‌ வைப்பீடு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 


(4) மேற்கூறியவைகள்‌ இருந்தபோதிலும்‌, புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி சான்றிதழ்‌ (REC) இந்தியப்‌ பதிவேடு இணையதளம்‌ மூலம்‌ 
மின்‌ பரிமாற்ற களங்களில்‌ இருந்து கடப்பாட்டு நிறுவனங்களால்‌ வாங்கப்பட்ட புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி சான்றிதழ்‌ (REC) களை 
மாநில முகமை சார்பற்ற முறையில்‌ சரிபார்த்து, அவற்றின்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கட்டுப்பாட்டினை நிறைவேற்றுவதற்கும்‌ 
பரிசீலிக்கலாம்‌. 


6. மாநில முகமை — 


(1) மாநில முகமை என்பது இந்த ஒழுங்குமுறை விதிகளுக்கும்‌ மற்றும்‌ அவ்வப்பொழுது திருத்தியக்கப்படும்‌ 2022ஆம்‌ 
ஆண்டு மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணைய புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி உற்பத்திக்கான (புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திச்‌ 
சான்றிதழ்‌ விதிமுறைகள்‌ மற்றும்‌ வரையறைகள்‌) ஒழுங்குமுறை விதிகளுக்கும்‌ உட்பட்டு புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தித்‌ திட்டங்களை 
பதிவு செய்வதற்கும்‌ மற்றும்‌ அதன்‌ செயற்பணிகளை மேற்கொள்வதற்குமாக அதனை அங்கீகரிப்பதற்கும்‌ மற்றும்‌ பரிந்துரை 
செய்வதற்குமான முகமையாகும்‌. 


Sep. 11, 2024] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 191 


(2) மாநில முகமை ஆணையத்துடன்‌ கலந்தாலோசித்து, கடப்பாட்டு நிறுவனங்களை பதிவு செய்வதற்கும்‌, புதுப்பிக்கத்‌ தக்க 
கொள்முதல்‌ கடப்பாடு RPO ன்‌ இணக்கம்‌, கண்காணித்தல்‌ மற்றும்‌ அறிக்கையிடல்‌ போன்றவற்றிற்காகவும்‌ அதே நேரத்தில்‌, 
இதுபோன்ற செயல்பாடுகள்‌ தொடர்பாக, வலைதள மேடையின்‌ சீரான செயல்பாட்டிற்கான பொருத்தமான நடைமுறைகளை 
உருவாக்குதலுக்காகவும்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு RPO வலை-தள மேடையை உருவாக்கிப்‌ பராமரிக்க வேண்டும்‌. 


இருந்தபோதிலும்‌, அத்தகைய மேம்பாடு, அந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட தேசிய இணையப வலைதள மேடையின்‌ 
கீழ்‌ கிடைக்கும்‌ திட்டமிடப்பட்ட வசதியுடன்‌ பொருத்தமான முறையில்‌ ஒருங்கிணைக்கப்பட வேண்டும்‌. 


(3) சான்றிதழை வழங்குவதற்கு கடப்பாட்டு நிறுவனங்களின்‌ விண்ணப்பம்‌ பெறப்பட்டதும்‌, மாநில முகமை, கடப்பாட்டு 
நிறுவனத்தின்‌ உரிமையைப்‌ பற்றி திருப்தி அடைந்த பின்னர்‌, அந்த சான்றிதழ்களை வழங்குவதற்கான கடப்பாட்டு நிறுவனத்தின்‌ 
அங்கீகாரம்‌ தொடர்பான செயல்முறையைத்‌ தொடங்கும்‌. 

(4) கடப்பாடுடைய நிறுவனங்கள்‌ காலாண்டு அடிப்படையில்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு RPO இன்‌ இணங்குதல்‌ 
பற்றிய விவரங்களையும்‌, அடுத்த நிதியாண்டின்‌ ஜூலை மாத இறுதிக்குள்‌ கடைசி காலாண்டு உட்பட முழு நிதியாண்டுக்கான 
விவரங்களையும்‌ மாநில முகமைக்கு சமர்ப்பிக்க வேண்டும்‌. 

(6) மாநில முகமை, கடப்பாடுடைய நிறுவனங்களால்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கட்டுப்பாட்டிற்கு இணங்குவது தொடர்பாக, 
ஆணையத்திற்கு ஆண்டு நிலை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும்‌ மற்றும்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கட்டுப்பாட்டிற்கு 
இணங்க, தேவைப்பட்டால்‌ ஆணையத்திற்கு தகுந்த நடவடிக்கையை பரிந்துரைக்கலாம்‌. 

(6) இந்த ஒழுங்குமுறைவிதிகளின்‌ கீழ்‌ அதன்‌ செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக மாநில முகமைக்கு செலுத்த வேண்டிய 
ஊதியம்‌ மற்றும்‌ கட்டணங்களை ஆணையம்‌ அவ்வப்போது நிர்ணயிக்கலாம்‌. 

(7) மாநில முகமை தனது செயல்பாடுகளை திருப்திகரமாக நிறைவேற்ற முடியவில்லை என்று ஆணையம்‌ திருப்தியுறுமாயின்‌, 
அது பொது அல்லது சிறப்பு உத்தரவின்‌ மூலமாகவும்‌, எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காகவும்‌, அது 
கருதுவது போல்‌ வேறு எந்த நிறுவனத்தையும்‌ மாநில முகமையாக செயல்பட நியமிக்கலாம்‌. 


7. புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி சான்றிதழ்களுக்கான தகுதி மற்றும்‌ பதிவு.-- 


(1) சான்றிதழ்களின்‌ தகுதி மற்றும்‌ பதிவு மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால்‌ நிர்வகிக்கப்படும்‌ அவ்வப்போது 
திருத்தி அமைக்கப்படும்‌ (புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி உற்பத்திக்கான புதுப்பிக்கத்‌ தக்க ஆற்றல்‌ சான்றிதழுக்கான விதிமுறைகள்‌ 
மற்றும்‌ நிபந்தனைகள்‌) விதிமுறைகள்‌, 2022 ன்‌ படி நடைமுறைப்படுத்தப்படும்‌ 

(2 கடப்பாடுடைய நிறுவனங்கள்‌, மாநில முகமையுடன்‌ ஏற்கனவே நேரடியாக பதிவு செய்யப்பட்டவை உட்பட புதுப்பிக்கத்‌ தக்க 
கொள்முதல்‌ கடப்பாடு வலைதளத்தில்‌ நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ (RPO) 
வலைத்தளத்தில்‌ தங்களை நிகழ்நிலையில்‌ கட்டாயமாக பதிவு செய்வதோடு மாநில முகமையால்‌ உருவாக்கப்பட்ட நடைமுறையின்படி 
காலாண்டு மற்றும்‌ வருடாந்திர அடிப்படையில்‌ தேவையான தகவலையும்‌ அளிக்க வேண்டும்‌. இந்த விதிமுறைகள்‌ அறிவிக்கப்பட்ட 
3 மாதங்களுக்குள்‌ இது தொடர்பான விரிவான நடைமுறையை மாநில முகமை உருவாக்க வேண்டும்‌. 


இருந்தபோதிலும்‌, புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு, RPO வலைத்தளத்தில்‌ முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்‌ வரை, 
அத்தகைய தகவல்கள்‌ மாநில முகமைக்கு நேரிலோ அல்லது தபால்‌ மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல்‌ மூலமாகவோ சமர்ப்பிக்க 
வேண்டும்‌. 

(3) புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து மின்சாரம்‌ உற்பத்தி செய்வதில்‌ ஈடுட்டுள்ள மின்‌ உற்பத்தி நிறுவனம்‌, 
பின்வரும்‌ நிபந்தனைகளை நிறைவேற்றுமானால்‌, மாநில முகமையிடமிருந்து அங்கீகாரம்‌ பெறுவதற்கு தகுதியுடையதாகும்‌ : 


(9) அது, ஆணையத்தின்‌ நிர்ணயிக்கப்பட்ட முன்னுரிமையுடைய மின்கட்டணத்தில்‌ அல்லது ஆணையத்தால்‌ 
அங்கீகரிக்கப்பட்ட போட்டி ஏலத்தின்‌ மூலம்‌ நிர்ணயிக்கப்பட்ட மின்கட்டணத்தில்‌ மின்சாரத்தை விற்பதற்கு, அத்தகைய மின்‌ 
உற்பத்தி தொடர்பான திறனுக்கான, மின்‌ கொள்முதல்‌ உடன்பாடு எதனையும்‌ கொண்டிருக்கலாகாது ; மற்றும்‌ 


(6) அது உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தை ஒன்று () தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மின்பகிர்மான உரிமம்தாரருக்கு 
ஒருங்கிணைந்த மின்கொள்முதல்‌ விலைக்கு மிகாமல்‌ விற்றல்‌ அல்லது, (il) பரஸ்பர சம்மதம்‌ கொண்ட விலையில்‌ பிற உரிமம்தாரர்‌ 
எவருக்கும்‌ அல்லது திறந்த நுழைவுரிமை நுகர்வோருக்கு விற்றல்‌ அல்லது சந்தை நிர்ணயித்த விலையில்‌ மின்பரிமாற்ற களம்‌ 
மூலமாக விற்றல்‌. 


8. ஒருங்கிணைந்த மின்கொள்முதல்‌ விலையினை தீர்மானித்தல்‌.-- 


ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டிற்கான மின்‌ கொள்முதல்‌ விலையினை நிர்ணயிப்பதற்காக, மின்‌ பகிர்மான உரிமம்தாரர்‌ தொடர்ந்து 
வரும்‌ நிதியாண்டின்‌ செப்டம்பர்‌ 30 ஆம்‌ தேதிக்குள்‌ மின்‌ கொள்முதல்‌ விலையினை கணக்கிடுவதற்கான மனுவை ஆணையத்திடம்‌ 
சமர்ப்பிக்க வேண்டும்‌. மின்சாரம்‌ வாங்குவதற்கான ஒருங்கிணைந்த விலை தொடர்பான உத்தரவு வெளியாகும்‌ வரை, முந்தைய 
ஆண்டு மின்‌ கொள்முதல்‌ விலை, மின்சாரம்‌ வாங்குவதற்கான உத்தேச ஒருங்கிணைந்த மின்கொள்முதல்‌ விலையாகக்‌ கருதப்படும்‌. 
ஆணையத்தால்‌ மின்சாரம்‌ வாங்குவதற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட விலைக்கான உத்தரவை வெளியிட்ட பிறகு, மின்சாரம்‌ 
வாங்குவதற்கான இறுதி ஒருங்கிணைந்த விலைக்கும்‌, மின்சாரம்‌ கொள்முதலுக்கான உத்தேச ஒருங்கிணைந்த விலைக்கும்‌ 
இடையே உள்ள வித்தியாசம்‌ அடுத்த இரண்டு மாத பட்டியல்களில்‌ சமமாகவோ அல்லது நிதியாண்டிற்கான மின்‌ கொள்முதல்‌ 
விலையினை ஆணையம்‌ நிர்ணயிக்கும்‌ ஆணையின்படி சமம்‌ செய்யப்படும்‌. 


192 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part VI—Sec. 2 


9. தவறுகையின்‌ விளைவு.-- 


கடப்பாடுடைய நிறுவனங்கள்‌, நேர்வுக்கேற்ப, இந்த ஒழுங்குமுறை விதிகளில்‌ வகை செய்யப்பட்டவாறு, புதுப்பிக்கத்‌ தக்க 
கொள்முதல்‌ கடப்பாட்டினை நிறைவேற்றாதிருந்தும்‌, சான்றிதழ்களை கொள்முதல்‌ செய்யாமல்‌ இருக்குமேயானால்‌, மாநில முகமை 
ஆணையத்தின்‌ உத்தரவின்படி, புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டின்‌ யூனிட்டுகளிலுள்ள பற்றாக்குறையின்‌ மற்றும்‌ வரிகள்‌ 
மற்றும்‌ வசூல்‌ கட்டணங்கள்‌ உட்பட தொடர்புடைய ஆண்டில்‌ மின்‌ பரிமாற்றங்கள்‌ மூலம்‌ வர்த்தகம்‌ செய்யப்படும்‌ அதிகபட்ச 
புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி சான்றிதம்‌ (REC) விலையின்‌ அடிப்படையின்‌ பேரில்‌ ஆணையம்‌ நிர்ணயிக்கலாகும்‌ தொகையினை, மாநில 
முகமையினால்‌ உருவாக்கப்பட்டு மற்றும்‌ பேணி வரப்படும்‌ தனிப்பட்ட நிதியத்தில்‌ வைப்பீடு செய்யுமாறு அத்தகைய கடப்பாடுடைய 
நிறுவனத்திற்கு உத்தரவிடலாம்‌ தவிர திறந்த நுழைவுரிமை மூலம்‌ மின்சாரம்‌ பெறுவதற்கு தவறிய நிறுவனங்களுக்கான அனுமதி 
தடை செய்யப்படும்‌. 


இருந்தபோதிலும்‌, அவ்வாறு உருவாக்கப்பட்ட நிதியம்‌, சான்றிதழ்களை வாங்குவதற்காக ஆணையத்தினால்‌ உத்தரவிடப்படலாகும்‌ 
முறையில்‌ பயன்படுத்தப்படுதல்‌ வேண்டும்‌: 

மேலும்‌, இருந்தபோதிலும்‌, ஆணையம்‌, அந்நிதியத்திலுள்ள தொகையிலிருந்து, கடப்பாடுகளை நிறைவேற்றுவதிலுள்ள 
பற்றாக்குறையின்‌ அளவுக்கு தேவைப்படும்‌ எண்ணிக்கையிலான சான்றிதழ்களை மின்‌ பரிமாற்ற களத்திடமிருந்து கொள்முதல்‌ 
செய்வதற்கு மாநில முகமையின்‌ ஒரு அலுவலருக்கு அதிகாரமளிக்கலாம்‌: 

இருந்தபோதிலும்‌ கூட, மின்‌ பகிர்மான உரிமம்தாரர்‌, ஆணையத்தினால்‌ உத்தரவிடப்பட்ட தொகையை, உத்தரவு தெரிவிக்கப்பட்ட 
15 நாட்களுக்குள்‌ வைப்பீடு செய்யத்தவறுவாராயின்‌, தம்முடைய உரிம நிபந்தனையை மீறியவராவார்‌. 

(2) கடப்பாடுடைய நிறுவனம்‌ எதுவும்‌, புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து தேவையான விழுக்காட்டளவு 
மின்சாரத்தைக்‌ கொள்முதல்‌ செய்வதற்குரிய கடப்பாட்டிற்கு இணங்கி நடக்கத்‌ தவறுகிறவிடத்து, அது, மேற்சொன்ன சட்டத்தின்‌ 
142ஆம்‌ பிரிவின்படி ஆணையத்தினால்‌ முடிவு செய்யப்படலாகும்‌ தண்டனைக்கும்‌ உள்ளாதல்‌ வேண்டும்‌ : 

இருந்தபோதிலும்‌, சான்றிதழ்கள்‌ கிடைக்கவில்லை என்றால்‌, புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டிற்கு இணங்கி நடப்பதில்‌ 
உண்மையாகவே இடர்ப்பாடு ஏற்படும்‌ நேர்வில்‌, கடப்பாடுடைய நிறுவனம்‌, தேவைப்படுகிற இணங்கி நடத்தலை அடுத்த ஆண்டிற்குக்‌ 
கொண்டு போவதற்கு தகுதியின்‌ அடிப்படையில்‌ ஆணையம்‌ பரிசீலிக்க அனுமதி கோரி ஆணையத்தை அணுகலாம்‌. 


10. ரத்து மற்றும்‌ சேமிப்பு.-- 

(1 இந்த விதிமுறைகளில்‌ வேறுவிதமாக வழங்கப்பட்டுள்ளதைத்‌ தவிர்த்து, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ 
புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடமை) விதிமுறைகள்‌, 2010 மற்றும்‌ அதன்‌ அனைத்து அடுத்தடுத்த திருத்தங்கள்‌ மற்றும்‌ 
அதன்‌ நடைமுறைகள்‌ இந்த விதிமுறைகள்‌ நடைமுறைக்கு வந்த தேதியிலிருந்து ரத்து செய்யப்படும்‌. 

(2 அப்படி ரத்து செய்தாலும்‌, ரத்து செய்யப்பட்ட விதிமுறைகளின்‌ கீழ்‌ செய்யப்பட்ட அல்லது நோக்கத்திற்காக கூறப்படும்‌ 
எதுவும்‌, இந்த ஒழுங்குமுறைவிதிகளுக்கு இணங்காதிருப்பினும்‌, இந்த ஒழுங்குமுறைவிதிகளின்‌ கீழ்‌ செய்யப்பட்டதாக அல்லது 
நோக்கத்திற்கு கூறப்பட்டதாக கருதப்படும்‌. 

(3) தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடமை) விதிமுறைகள்‌, 2010ல்‌ 
இருந்து எழும்‌ ஏதேனும்‌ உரிமைகள்‌ மற்றும்‌ பொறுப்புகள்‌, இதன்‌ மூலம்‌ ரத்து செய்யப்பட்டிருப்பினும்‌, இந்த விதிமுறைவிதிகளுக்கு 
இனங்காதிருந்தால்‌, அதன்‌ கட்டமைப்பிற்குள்‌ உள்ள விதிமுறையின்படி தீர்வு காணப்படும்‌. 

11. இடர்ப்பாடுகளை நீக்குவதற்கு அதிகாரம்‌.-- 

ஆணையம்‌, தானே முற்பட்டு அல்லது புதுப்பிக்கத்‌ தக்க ஆதாரங்களிலிருந்து மின்‌ உற்பத்தி செய்யும்‌ எந்த நபரின்‌ அல்லது 
மின்‌ பகிர்வு உரிமம்தாரரின்‌ அல்லது சுய உபயோகிப்பாளர்களின்‌ அல்லது திறந்த நுழைவுரிமை நுகர்வோரின்‌ விண்ணப்பத்தின்‌ 
பேரில்‌ இந்த ஒழுங்குமுறை விதிகளை மறு ஆய்வு செய்யலாம்‌, அவற்றில்‌ சேர்க்கலாம்‌, அதைத்‌ திருத்தலாம்‌ அல்லது அதை 
மாற்றலாம்‌ மற்றும்‌ இந்த ஒழுங்குமுறை விதிகளின்‌ வகைமுறைகளை நிறைவேற்றுவதிலுள்ள இடர்ப்பாடு எதனையும்‌ நீக்குவதற்கு 
உரிய ஆணைகள்‌ பிறப்பிக்கலாம்‌. 

12. இதர.-- 


(1) இந்த ஒழுங்குமுறை விதிகளில்‌ உள்ள எதுவும்‌, காலத்திற்கேற்ப அமலில்‌ உள்ளவாறு நீதியினை நிலைநாட்ட அல்லது 
ஆணையம்‌ அல்லது வேறு எந்த சட்டத்தின்‌ செயல்முறையை துஷ்பிரயோகம்‌ செய்வதைத்‌ தடுப்பதற்கு தகுந்த உத்தரவு 
பிறப்பிப்பதற்க்கு ஆணையின்‌ அதிகாரத்தை மட்டுப்படுத்தவோ அல்லது பாதிக்கவோ கூடாது. 

(2 இந்த ஒழுங்குமுறை விதிகளில்‌ உள்ள எதுவும்‌, ஆணையம்‌, ஒரு விஷயத்தின்‌ அல்லது விஷயங்களின்‌ சிறப்புச்‌ 
சூழ்நிலைகளைக்‌ கருத்தில்‌ கொண்டு, எழுத்துப்பூர்வமாகப்‌ பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக, அத்தகைய விஷயத்தை 
அல்லது விஷயங்களின்‌ வகையினை கையாளும்‌ போது அவ்வாறு செய்வது அவசியம்‌ அல்லது பொருத்தமானது என்று கருதினால்‌, 
இந்த ஒழுங்குமுறை விதிகளின்‌ எந்த விதிகளுக்கும்‌ முரணான நடைமுறையை மேற்கொள்வதை தடுக்காது. 

13. ஆணையம்‌ எந்த நேரத்திலும்‌, இந்த ஒழுங்குமுறை விதிகளில்‌ எதையும்‌ எந்த நேரத்திலும்‌, மாற்றியோ, வேறுவிதமாகவோ, 
மாறுதல்‌ செய்தோ அல்லது திருத்தியோ அமைக்கலாம்‌. 


14. இந்த ஒழுங்குமுறைவிதிகள்‌ மற்ற விதிமுறைகள்‌/குறியீடுகள்‌ மற்றும்‌ அவ்வப்போது வெளியிடப்படும்‌ திருத்தங்கள்‌ 
ஆகியவற்றுடன்‌ கூடுதலானதாகுமே அன்றி இழிவுபடுத்தும்‌ விதமாக இருத்தல்‌ ஆகாது. 
(குமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின்‌ ஆணைப்படி) 
சென்னை-600 032, சி. வீரமணி, 
2024 ஆகஸ்ட்‌ 23. செயலாளர்‌, 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌, 


Sep. 11, 2024] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 193 


இணைப்பு-1 (ுதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடுக்கான குறைந்தபட்ச சதவீதம்‌) 


(1) மின்‌ பகிர்மான உரிமம்தாரர்‌, சுய உபயோக மின்‌ உற்பத்தி நிலைய உரிமையாளரான நுகர்வோர்கள்‌ மற்றும்‌ தமிழ்நாடு 
மாநிலத்தில்‌ குறுகிய கால திறந்தவெளி நுழைவுரிமை நுகர்வோர்கள்‌ உட்பட ஒவ்வொரு கடப்பாடுடைய நிறுவனமும்‌, புதுப்பிக்கத்‌ 
தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டின்‌ (RPO) கீழ்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களில்‌ இருந்து மின்சாரத்தை கீழ்கண்டவாறு 
வாங்க வேண்டும்‌: 


வருடம்‌ காற்றாலை புதுப்பிக்கத்‌ | புனல்மின்‌ புதுப்பிக்கத்‌ | பிற புதுப்பிக்கத்‌ தக்க மொத்த புதுப்பிக்கத்‌ 
தக்க கொள்முதல்‌ தக்க கொள்முதல்‌ கொள்முதல்‌ கடப்பாடு தக்க கொள்முதல்‌ 
கடப்பாடு கடப்பாடு கடப்பாடு 
2023-24 1.60% 0.66% 24.81% 27.08% 
2024-25 2.46% 1.08% 26.37% 29.91% 
2025-26 3.36% 1.48% 28.17% 33.01% 
2026-27 4.29% 1.80% 29.86% 35.95% 
2027-28 5.23% 2.15% 31.43% 38.81% 
2028-29 6.16% 2.51% 32.69% 41.36% 
2029-30 6.94% 2.82% 33.57% 43.33% 


(9) மார்ச்‌ 31, 2022660 பிறகு இயக்கப்பட்ட காற்றாலை மின்‌ திட்டங்களுக்கு, காற்றாலை புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ 
கடப்பாடு, உற்பத்தி செய்யப்படும்‌ மின்‌ சக்தியின்‌ மூலமாக மட்டுமே நிறைவேற்றப்படும்‌. மேலும்‌, 31.03.2022 வரை இயக்கப்பட்ட 
காற்றாலை மின்‌ திட்டங்களுக்கு, காற்றாலை புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு, மொத்த மின்‌ சக்தி நுகர்வில்‌ 7% மற்றும்‌ 
அதற்கு மேல்‌ நுகரப்படும்‌ காற்றாலை மின்சக்திகளின்‌ மூலமாகவும்‌ நிறைவேற்றப்படும்‌. 


(0) மார்ச்‌ 8, 2019க்குப்‌ பிறகு இயக்கப்பட்ட பெரிய நீர்‌ சக்தி மின்‌ திட்டங்கள்‌ (LHPs) அல்லது இறைப்பு நீர்‌ தேக்கி 
திட்டங்கள்‌ (PSPs) உள்ளிட்ட சிறு நீர்‌ மின்‌ திட்டங்கள்‌ (SHPs) ஆகியவற்றிலிருந்து நீர்‌ மின்‌ கொள்முதல்‌ கடப்பாடு (HPO) 
நிறைவேற்றப்பட வேண்டும்‌. 


(9 மேலே (9) மற்றும்‌ (0) இல்‌ குறிப்பிடப்படாத எந்தவொரு புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி மின்‌ திட்டத்திலிருந்தும்‌ உற்பத்தி 
செய்யப்படும்‌ மின்‌ ஆற்றலின்‌ மூலம்‌ மற்ற புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு RPO ஐ நிறைவேற்றலாம்‌. 

(2 நிதியாண்டு 2022-23 முதல்‌, அனைத்து நீர்‌ மின்‌ திட்டங்களின்‌ (HPPs) மின்‌ ஆற்றல்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ 
கடப்பாடின்‌ ஒரு பகுதியாகக்‌ கருதப்படும்‌. நீர்‌ மின்‌ கொள்முதல்‌ கடப்பாடு HPO பாதை, முன்னர்‌ அறிவிக்கப்பட்டபடி, மார்ச்‌ 8, 
2019க்குப்‌ பிறகு இணைக்கப்பட்ட நீர்‌ மின்‌ திட்டங்களுக்கு (இறைப்பு நீர்‌ தேக்கி திட்டங்கள்‌ (259) மற்றும்‌ சிறு நீர்நிலைத்‌ 
திட்டங்கள்‌ (5HPகள்‌) உட்பட) தொடர்ந்து பொருந்தும்‌. மார்ச்‌ 8, 2019க்கு முன்‌ இயக்கப்பட்ட அனைத்து நீர்‌ மின்‌ திட்டங்களில்‌ 
இருந்து இலவச மின்சாரம்‌ உட்பட மற்ற அனைத்து அனைத்து நீர்‌ மின்‌ திட்டங்களின்‌ மின்‌ ஆற்றல்‌, 'பிற புதுப்பிக்கத்‌ தக்க 
கொள்முதல்‌ கடப்பாடு RPO’ பிரிவின்‌ கீழ்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடின்‌ பகுதியாகக்‌ கருதப்படும்‌. 

(3) புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு RPO என்பது மின்சாரத்தின்‌ மொத்த நுகர்வு சதவீதமாக மின்‌ ஆற்றல்‌ 
அடிப்படையில்‌ கணக்கிடப்படும்‌. 


(4) மார்ச்‌ 8, 2019 முதல்‌ மார்ச்‌ 31, 2030 வரை இயக்கப்பட்ட தகுதியான நீர்‌ மின்‌ திட்டங்களிலிருந்து (இறைப்பு நீர்‌ தேக்கி 
திட்டங்கள்‌ PSP மற்றும்‌ சிறிய நீர்நிலைத்‌ திட்டங்கள்‌ (SHP) உட்பட) பெறப்பட்ட மின்சாரத்தில்‌ இருந்து நீர்‌ மின்‌ கொள்முதல்‌ 
கடப்பாடினை HPO நிறைவேற்றப்படலாம்‌. 


பெரிய நீர்‌ மின்‌ திட்டங்கள்‌ (LHPs) என்பது 25 MW க்கும்‌ அதிகமாக நிறுவப்பட்ட திறன்‌ கொண்ட நீர்‌ மின்‌ திட்டங்கள்‌ 
மற்றும்‌ சிறிய நீர்நிலை திட்டங்கள்‌ (SHPs) என்பது 25 MW வரை நிறுவப்பட்ட திறன்‌ கொண்ட நீர்‌ மின்‌ திட்டங்கள்‌ ஆகும்‌. 


(5) மாநில / மின்‌ பகிர்மான உரிமம்தாரரின்‌ நீர்‌ மின்‌ கொள்முதல்‌ கடப்பாட்டினை (HPO) நிறைவேற்றுவதற்கு 8 மார்ச்‌, 2019க்குப்‌ 
பிறகு இயக்கப்பட்ட நீர்‌ மின்‌ திட்டங்கள்‌ (இறைப்பு நீர்‌ தேக்கி திட்டங்கள்‌ PSPs உட்பட) மற்றும்‌ சிறு நீர்நிலைத்‌ திட்டங்கள்‌ 
(SHPs) ஆகியவற்றிலிருந்து மாநிலத்திற்கு வழங்கப்படும்‌ இலவச மின்சாரத்தில்‌ உள்ளூர்‌ பகுதி மேம்பாட்டு நிதிக்கான (LADF) 
பங்களிப்பைத்‌ தவிர்த்து மாநில/மின்‌ பகிர்மான உரிமம்தாரருக்குள்‌ பயன்படுத்தப்பட்டால்‌, அத்தகைய காலத்தில்‌ ஒப்பந்தத்தின்படி 
நிறைவேற்றப்படலாம்‌. இலவச மின்சாரம்‌ (உள்ளூர்‌ பகுதி மேம்பாட்டிற்கு பங்களிக்கபடாது நீர்மின்‌ கொள்முதல்‌ கடப்பாடு HPO 
நிறைவேற்றலுக்கு தகுதியுடையதாக இருக்கும்‌. 


(6) மேலே குறிப்பிட்டுள்ள இலவச மின்சாரம்‌ நீர்மின்‌ கொள்முதல்‌ கடப்பாடு நிறைவேற்றலுக்கு போதுமானதாக இல்லையெனில்‌, 
அதன்‌ நீர்மின்‌ கொள்முதல்‌ கடப்பாடினை HPO நிறைவேற்ற மாநிலம்‌ கூடுதல்‌ நீர்‌ மின்சாரத்தை வாங்க வேண்டும்‌ அல்லது நீர்மின்‌ 
உற்பத்திக்கு இணையான புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி சான்றிதழை வாங்க வேண்டியிருக்கும்‌. 


194 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part VI—Sec. 2 


(7) நீர்மின்‌ திட்டங்களின்‌ திருத்தப்பட்ட இயக்கப்படுத்தலுக்கான அட்டவணையைப்‌ பொறுத்து, மேலே உள்ள நீர்மின்‌ 
கொள்முதல்‌ கடப்பாடு (HPO) பாதையானது வருடாந்திர அடிப்படையில்‌ திருத்தியமைக்கப்படும்‌. 


(8) வெளி நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும்‌ நீர்‌ மின்சாரம்‌ நீர்மின்‌ கொள்முதல்‌ கடப்பாடு நிறைவேற்றலுக்கு (HPO) 
பொருந்தாது. 

(9) 31 மார்ச்‌ 2022 க்கு பிறகு இயக்கப்பட்ட காற்றாலை மின்‌ சக்தி திட்டங்களிருந்து குறிப்பிட்ட ஆண்டில்‌ பெறப்பட்ட 
காற்றாலை புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடிற்கு மிஞ்சிய கூடுதலான மின்‌ ஆற்றல்‌ அல்லது 8 மார்ச்‌ 2019 க்கு பிறகு 
இயக்கப்பட்ட தகுதியுடைய நீர்மின்‌ சக்தி திட்டங்களிருந்து (இறைப்பு நீர்‌ தேக்கி திட்டங்கள்‌ மற்றும்‌ சிறு நீர்மின்‌ சக்தி திட்டங்கள்‌ 
உட்பட) குறிப்பிட்ட ஆண்டில்‌ பெறப்பட்ட நீர்மின்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடிற்கு மிஞ்சிய கூடுதலான மின்‌ ஆற்றல்‌ 
ஆகியவற்றின்‌ எவையேனும்‌ ஒன்றை கொண்டு குறிப்பிட்ட ஆண்டிற்கான பிற புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடின்‌ 
குறைபாட்டினை நிறைவேற்றிக்‌ கொள்ளலாம்‌. மேலும்‌ குறிப்பிட்ட ஆண்டில்‌ காற்றாலை புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு 
குறைபாட்டினை குறிப்பிட்ட ஆண்டில்‌ நீர்மின்‌ சக்தி நிலையங்களில்‌ இருந்து பெறப்பட்ட நீர்மின்‌ புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ 
கடப்பாடிற்கு மிஞ்சிய கூடுதலான மின்‌ ஆற்றலை கொண்டு அல்லது நேர்மாறாகவோ நிறைவேற்றிக்‌ கொள்ளலாம்‌ 


(10) நுகரப்படும்‌ மொத்த மின்‌ ஆற்றலில்‌ பின்வரும்‌ சதவீதம்‌, மின்‌ தேக்கி /மூலம்‌ புதுப்பிக்கத்‌ தக்க மின்‌ ஆற்றலாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. 


நிதியாண்டு மின்தேக்கி (மின்‌ நுகர்வின்‌ அடிப்படையில்‌) 
2023-24 1.0% 
2024-25 1.5% 
2025-26 2.0% 
2026-27 25% 
2027-28 3.0% 
2028-29 35% 
2029-30 4.0% 


(11) மேற்கூறப்பட்டுள்ள பத்தி (10) இல்‌ உள்ள மின்‌ ஆற்றல்‌ தேக்க கடப்பாடானது மின்சாரத்தின்‌ மொத்த நுகர்வு சதவீதமாக 
மின்‌ ஆற்றல்‌ அடிப்படையில்‌ கணக்கிடப்படும்‌ மற்றும்‌ மின்‌ ஆற்றல்‌ தேக்க அமைப்பில்‌ சேமிக்கப்பட்ட மொத்த மின்‌ ஆற்றலில்‌ 
வருடாந்திர அடிப்படையில்‌ குறைந்தபட்சம்‌ 85% புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களில்‌ இருந்து கொள்முதல்‌ செய்யப்பட்டால்‌ 
மட்டுமே, நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும்‌ 


(12) மேற்கூறிய பத்தி (1) ல்‌ குறிப்பிடப்பட்டவாறு புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி ஆதாரங்களில்‌ இருந்து சேமிக்கப்பட்ட மின்‌ 
ஆற்றல்‌ அளவிற்கான மின்னாற்றல்‌ தேக்க கடப்பாடு மொத்த புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாட்டின்‌ நிறைவேற்றலின்‌ ஒரு 
பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும்‌. 


(13) விதிமுறைகள்‌ மற்றும்‌ இந்த அட்டவணையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த அட்டவணையின்‌ 
பத்தி 1 மற்றும்‌ பத்தி 10 இல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு வகைக்கும்‌ புதுப்பிக்கத்‌ தக்க மின்‌ சக்தி கொள்முதல்‌ கடப்பாடுக்கான 
குறைந்தபட்ச சதவீதம்‌ தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டும்‌. 


(14) இந்த இணைப்பில்‌ உள்ள வரையறைகள்‌, இந்திய அரசின்‌ மின்சக்தி அமைச்சகத்தால்‌ முன்னர்‌ திருத்தப்பட்டாலன்றி, 
மார்ச்‌ 31, 2030 வரையிலான காலத்திற்குப்‌ பொருந்தும்‌. 


சென்னை-600 032, சி. வீரமணி, 
2024 ஆகஸ்ட்‌ 23. செயலாளர்‌ 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌, 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு) விதிமுறைகள்‌, 
2023க்கு வடிவமைப்பதற்கான காரணம்‌ மற்றும்‌ சூழ்நிலைகளை விளக்கும்‌ விளக்க அறிக்கை. 


1. அறிவிக்கை எண்‌.த.மி.ஒ.ஆ/புகொக/[19 /1, தேதி- 07-12 2010, இன்‌ படி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ 
(புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு) விதிமுறைகள்‌ 2010 னை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ (இனி 
“ஆணையம்‌” என்று குறிப்பிடப்படுகிறது) குறித்துரைத்து 22-12-2010 அன்று தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்பட்டு, பின்னர்‌ 
அவ்வப்போது திருத்தி அமைக்கப்பட்டது. 

2. மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி உற்பத்திக்கான புதுப்பிக்கத்‌ தக்க மின்‌ ஆற்றல்‌ 
சான்றிதழ்‌ அங்கீகாரம்‌ மற்றும்‌ வழங்கலுக்கான விதிமுறைகள்‌ மற்றும்‌ நிபந்தனைகளுக்கான விதிமுறைகள்‌ மற்றும்‌ நிபந்தனைகள்‌) 
2010 னை ரத்து செய்து, 2022 ம்‌ ஆண்டு 09-05-2022 அன்று மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ புதுப்பிக்கத்‌ தக்க 
எரிசக்தி உற்பத்திக்கான புதுப்பிக்கத்‌ தக்க மின்‌ ஆற்றல்‌ சான்றிதழ்களுக்கான விதிமுறைகள்‌ மற்றும்‌ நிபந்தனைகள்‌) மத்திய 
ஆணையம்‌ அறிவித்துள்ளது. 


Sep. 11, 2024] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 195 


3. 2016 ஆம்‌ ஆண்டின்‌ மின்‌ கட்டணக்‌ கொள்கையின்‌ பத்தி 6.4 (1 இன்‌ விதியின்படி, இந்திய அரசின்‌ மின்சக்தி 
அமைச்சகம்‌, நிதியாண்டு 2021-22 க்கு அப்பால்‌ நிதியாண்டு 2029-30 வரை F.No.09/13/2021-RCM, 22.07.22 மற்றும்‌ 
19-09-2022 தேதியிட்ட திருத்தத்தில்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு (RPO) பாதையை அறிவித்துள்ளது. 
மின்சக்தி அமைச்சகத்தின்‌ கூறப்பட்ட அறிவிப்பு புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி கொள்முதல்‌ கடப்பாடு RPO கூறுகளை மின்‌ ஆற்றல்‌ 
தேக்கி கடப்பாடினை உள்ளடக்கி மறுவரையறை செய்துள்ளது. மேலும்‌ அந்தந்த மாநிலங்களுக்கான நீர்மின்‌ சக்தி கொள்முதல்‌ 
கடப்பாடு (HPO) மற்றும்‌ மின்‌ ஆற்றல்‌ தேக்கி கடப்பாடுகள்‌ ஆகியவற்றை உள்ளடக்கி புதுப்பிக்கத்‌ தக்க மின்சக்தி கொள்முதல்‌ 
கடப்பாடு (RPO) பாதையை அறிவிக்குமாறு மாநில ஆணையங்களுக்கு அந்த அறிவிப்பு பரிந்துரைக்கிறது. 


4. புதிய மற்றும்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி அமைச்சகம்‌ ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட 15-12-2022 தேதியிட்ட நேரடி 
கடிதத்தில்‌, மின்சக்தி அமைச்சகத்தால்‌ அறிவிக்கப்பட்ட தேசிய புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு RPO பாதைக்கு 
ஏற்ப அதன்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு RPO பாதையினை சீரமைக்க தேவையான நடவடிக்கைகளை 
எடுக்குமாறு கோரப்பட்டுள்ளது. 


5. மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ CERC (புதுப்பிக்கத்‌ தக்க மின்‌ ஆற்றல்‌ உற்பத்திக்கான சான்றளிக்கப்பட்ட 
புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்திக்கான விதிமுறைகள்‌ மற்றும்‌ நிபந்தனைகள்‌) விதிமுறைகள்‌, 2022 மற்றும்‌ 2022 ம்‌ ஆண்டு ஜூலை 
மாதம்‌ 22ஆம்‌ தேதியில்‌ மின்சக்தி அமைச்சகத்தால்‌ வெளியிடப்பட்ட புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு 
RPO பாதை ஆகியவற்றில்‌ வழங்கப்பட்டுள்ள வரையறைகளை கணக்கில்‌ கொண்டு புதிய புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ 
கடப்பாடு (RPO) இணக்க விதிமுறைகளை உருவாக்குவது பொருத்தமானதாக ஆணையம்‌ கண்டறிந்துள்ளது. 


6. இந்திய அரசின்‌ மின்சக்தி அமைச்சகத்தால்‌ நிர்ணயிக்கப்பட்ட புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ கடப்பாடு வளைவுப்பாதையினை 
செயல்படுத்தும்‌ வகையில்‌ 2003ஆம்‌ ஆண்டு மின்சார சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 36 /2003 ) 181 ஆம்‌ பிரிவுடன்‌ சேர்த்துப்‌ 
படிக்கப்படும்‌ பிரிவுகள்‌ 61, 66 மற்றும்‌ 86((6) கூற்றின்படி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களையும்‌ மற்றும்‌ இதன்‌ பொருட்டு 
அதனை இயல்விக்கும்‌ அனைத்துப்‌ பிற அதிகாரங்களையும்‌ செலுத்தி, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌, இதன்‌ 
மூலன்‌ 2010 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ புதுப்பிக்கத்‌ தக்க எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு) 
ஒழுங்குமுறை விதிகளை ரத்து செய்து, 2023 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ புுதுப்பிக்கத்‌ தக்க 
எரிசக்தி கொள்முதல்‌ கடப்பாடு) ஒழுங்குமுறை விதிகளை குறித்துரைத்துள்ளது. 

7. இந்துஸ்தான்‌ துத்தநாகம்‌ மற்றும்‌ ராஜஸ்தான்‌ மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌ (RERC) ஆகியோருக்கு இடையில்‌ 
மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்யப்பட்ட வழக்கு இறுதிக்கட்ட நிலையை அடைந்துள்ள நிலையில்‌ தன்பயன்‌ 
மின்‌ உற்பத்தி நிலையங்கள்‌ (CGP) மற்றும்‌ திறந்த நுழைவுரிமை வாடிக்கையாளர்களுக்கு புதுப்பிக்கத்‌ தக்க கொள்முதல்‌ 
கட்டுப்பாட்டினை (RPO) நடைமுறைபடுத்துவது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ நிலுவையில்‌ உள்ள மனுக்களின்‌ இறுதி 
தீர்ப்பை பொறுத்தே அமையும்‌. மற்ற அமைப்பினருக்கு இதன்‌ செயல்பாடு ஒழுங்குமுறை விதிமுறையின்‌ அரசிதழில்‌ அச்சிடப்பட்ட 
தேதியில்‌ இருந்து உடனடியாக நடைமுறை படுத்தப்படும்‌. 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின்‌ உத்தரவின்படி) 
சென்னை-600 032, சி. வீரமணி, 


2024 ஆகஸ்ட்‌ 23. செயலாளர்‌, 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்‌, 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


